GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


(Regd. No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 3 . 20 Paise . 


TOFT 


TAM 


N821 

20 
PA 
. 

. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


SGOVER 


ILNADS 


VIL 


6 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 46 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 23 , 2016 
Karthigai 8 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2047 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages. 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


Water (Prevention and Control of Pollution ) Act , 

Appointment of Auditors for Tamil Nadu 
Pollution Control Board for the financial year 
2016 - 2017 .. 


682 


Tamil Nadu Town and Country Planning Act 

Exemption from the Provisions of 
Development Regulation of Second Master 
Plan for Chennai Metropolitan Area 2026 
relating to the existing Building at T.Nagar, 
Chennai 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


682 


Acquisition of Lands 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Erratum to Notification 


682 


Minimum wages Act — Fixation of minimum rates 

of wages for employment in Medicine 
Manufacturing Industry .. 


682 -684 


Labour Courts for Adjudication 


. 


. 


684 -687 


[681 ] 


D . T.P . - 11- 2 (46 ) — 1 


682 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Appointment of Auditors for Tamil Nadu Pollution Control 

Board for the financial year 2016 - 2017 Under the Water 
(Prevention and Control of Pollution ), Act. 


Exemption from the Provisions of Development Regulation 

of Second Master Plan for Chennai Metropolitan Area 
2026 relating to the existing Building at T .Nagar, Chennai 

under the Tamil Nadu Town and Country Planning Act. 
[G .O . (3D ) No . 183, Housing and Urban Development (UD -V ), 

3rd November 2016 , guug 18, 56 (48), 

திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 


[G . O .Ms.No. 129 , Environment and Forests (EC - 1) 
3rd November 2016 , muud 18 , 516 4pol, 6660 

346000 - 2047.] 


No . II ( 2 )/EF1767/ 2016 . - In exercise of the powers conferred 
by sub - section ( 3 ) of Section 40 of the Water (Prevention 
and Control of Pollution ) Act, 1974 (Central Act 6 of 1974) , 
the Governor of Tamil Nadu , on the advice of the Comptroller 
and Auditor General of India , hereby appoints 
Tvl. V . Vasudevan & Co ., (MD0965 ) New No .2 . Teachers 
Colony, Royapettah , Chennai-600 014 , as auditors for 
auditing the accounts of the Tamil Nadu Pollution Control 
Board , Chennai for the financial year 2016 - 2017 . 


No . II (2 )/HOU /769/ 2016 . - In exercise of powers conferred 
under Section 113 of the Tamil Nadu Town and Country 
Planning Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) the Governor 
of Tamil Nadu hereby exempt the existing building of Ground 
Floor + 2 Floors Bank building at Door No . 19 . Mahalakshmi 
Street, T . Nagar, Chennai - 600 017 from the provisions of 
Development Regulation 26 (4 ) relating to road width , Floor 
Space Index and Development Regulation 26 (4 ) E (i) (ii) 
& (iii) relating to Front Set Back , Side Set Back (BS ) Rear 
Set Back of Second Master Plan for Chennai Metropolitan 
Area 2026 , subject to collection of premium FSI charges for 
the excess FSI area and provision of required car parking 
as per Development Regulation requirements and 
furnishing of undertaking to assure that the additional land 
amalgamated shall be used only for car parking and two 
wheeler parking and it will not be put to any other 
use later. The Chennai Metropolitan Development Authority 
enforcement cell shall make entry in the caution register for 
the above parking site and to monitor it periodically . 


ATULYA MISRA , 
Principal Secretary to Government. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


Acquisition of Lands 


Erratum to Notification 


[G . O . Ms. No. 112 , Highways and Minor Ports (HF2), 
9th November 2016 . guug 24, 560 (48 , (56261r6ouri 

30010 - 2047.] 


DHARMENDRA PRATAP YADAV , 

Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


No. 11(2 )/HWMP /768 /2016 . — The following erratum is 
issued to the Notification No . II ( 2 )/HWMP /1 /2015 published at 
page Nos. 2 - 3 of Part-II, Section - 2 of Tamil Nadu Government 
Gazette No. 1 dated 07 - 01 - 2015 approved in G .O . (Ms) No. 163 
Highways and Minor Ports Department (HF2) Department, 
dated 19 - 12 - 2014 . 


Fixation of minimum rates of wages for employment in 

Medicine Manufacturing Industry Under the Minimum 
Wages Act . 


[G . O . (2D ) No . 38 , Labour and Employment ( J1), 
5th October 2016 , YILLTH 19, 56 (45), 

G Jİ 400T - 2047.] 


ERRATUM 


The following erratum will be published to the Notification 
under Section 15 ( 1 ) of the Tamil Nadu Highways Act, 2001 
( Tamil Nadu Act 34 of 2002 ) approved in G .O . (Ms). No. 163 
Highways and Minor Ports Department (HF2) Department, 
dated 19 - 12 - 2014 and published in Tamil Nadu Government 
Gazette No . 1 Part - II , Section - 2 , dated 07 -01- 2015 by 
Notification at Page Nos. 2 - 3 . 


No . 11( 2 )/LE /770 /2016 . - In exercise of the powers 
conferred by clause (a ) of sub -section ( 1 ) of Section 3 and 
sub - section (2 ) of Section 5 of the Minimum Wages Act, 
1948 (Central Act XI of 1948 ), the Governor of Tamil Nadu , 
after considering the advice of the Committee appointed 
under clause (a ) of sub -section ( 1 ) of Section 5 of the said 
Act, hereby fixes the minimum rates of basic wages payable 
to the classes of employees in the Employment in Medicine 
Manufacturing Industry in the State of Tamil Nadu specified 
in column (2 ) of the Schedule below , as specified in the 
corresponding entries in column (3 ) thereof: 


" In the existing Government Order, in the Schedule Village 
No. 66 , Malayambakkam in Survey No . 262/ 1A1A , 
Classification of Wet land should be read as Dry land " 


RAJEEV RANJAN , 
Additional Chief Secretary to Government. 


( 2 ) This Notification shall come into force on and from 
the date of its publication in the Tamil Nadu Government 
Gazette . 


Nov . 23 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


683 


Category -III (Non -Technical ) 

Classes of Minimum rates of basic 
No . Employees wages (per month ) 
(1) (2 ) 

( 3 ) 
Zone A Zone B Zone C 
Rs. P . Rs. P . Rs. P . 


(1 ) 


Grade - 1 


1. 
2. 


Accounts Manager. 
Others. 


9 580 . 00 


9 . 360 .00 


9 ,100 .00 


THE SCHEDULE 
Employment in Medicine Manufacturing Industry . 
Category -1 (Administrative Staff.) 
SI. 

Classes of Minimum rates of basic 
No . Employees wages (per month ) 
(2 ) 

(3 ) 
Zone A Zone B Zone C 

Rs. P . Rs. P . Rs. P . 
Grade -1 

General Manager. 
Chief Pharmacist. 
Chief Medical Officer/ 14 ,700 .00 14 ,320 .00 14 , 100 .00 

Medical Superintendent. 
4 . Others. 
Grade -2 

Manager / 
Administrative Officer. 
Senior Engineer . 
Senior Pharmacist . 12 ,300 . 00 12 , 180 . 00 12 , 120 . 00 

Senior Medical Officer . 
5 . Others . 


Grade- 2 


2 . 


- 


3. 


Superintendent/ 
Head Clerk . 
Supervisor . 
Assistant Accounts 
Manager. 
Others . 


9,220 .00 


9 ,020 . 00 


8 ,860 .00 


1. 


no 


Grade-3 

Senior Steno Typist. 
2 . Assistant/ Senior Clerk . 
3. Senior Accountant. 8 ,840 . 00 
4 . Others . 


8 ,680 . 00 


8 ,510 . 00 


Grade -3 


Grade -4 


1. 


2. 


Assistant Manager/ 
Assistant 
Administrative Officer. 
Chief Analysist. 10 , 975 .00 10 ,625 .00 10 ,375 .00 
Medical Officer . 
Others . 


notwon 


8, 260 .00 


8 , 130 .00 


4 . 


1. Skilled Worker. 

Packer . 
Boiler Foreman . 
Senior Mechanic Filter . 
Driver Heavy Vehicle . 8 ,420 .00 
Junior Steno Typist. 
Junior Assistant/Clerk / 
Cashier /Computer 
Operator. 

Junior Accountant. 
9 . Store Keeper . 
10 . Others . 


Category II (Technical) 
Grade-1 


9, 100 .00 


Grade -5 


Junior Engineer. 
Foreman / Supervisor . 
Senior Analysist. 9 ,580 .00 9, 360 .00 
Purchase, Sales . 

Manager/Others . 
Grade -2 

1 . Pharmacist/Chemist 
2 . Analysist. 
3. Senior Operator. 9 ,200 .00 9,020 .00 
4 . Others . 


7 ,640 .00 


7 ,560 .00 


Semi Skilled . 
Senior Boiler Attender . 
Driver Light Vehicle. 7 ,730 .00 

Telephone Operator. 
5 . Record Keeper . 

Others . 


8,860 .00 


Grade- 3 


Grade -6 


1 . 


1 . 


2 . 
3 . 
4 . 


Pharmacist Assistant. 
Senior Filter. 
Operator. 

8,840.00 
Others . 


8,680.00 


8,510 .00 


3. 
4 . 


Unskilled . 
Boiler Attender . 
Despatch Attender. 
Scavenger /Sweeper / 
Helper/Watchman . 
Others . 


7, 280. 00 


7,210. 00 


7,060.00 


Grade -4 


1 . 


no 


Filter. 
Lab Assistant. 
Electrician /Plumber. 8 ,420 . 00 
Others . 


Explanations: ( 1) Dearness Allowance : In addition to the 

minimum rates of basic wages fixed 
above , the employees shall be paid 
dearness allowance as indicated below . 


8 , 260. 00 


8 , 130 . 00 


684 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


(i ) The dearness allowance is மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

linked to the Average Chennai 10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
City Consumer Price Index நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
Number of the year 2010 , (ie) அளிக்குமாறு சேலம் தொழிலாளர் நீதிமன்றம் 
161 points ( with base year கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
2001 = 100 ) and for every rise of 
one point over and above 

இணைப்பு 
161 points , an increase of 
Rs. 43 . 85 ( Rupees Forty Three 

எழுவினா 
and Eighty Five Paise only ) 

2012 - 2013 - ம் ஆண்டிற்கு ஏற்காடு , வர்டன் எஸ்டேட் , 
per month shall be paid as 

தொழிலாளர்களுக்கு 20 % போனஸ் அளிக்குமாறு கோரும் 
dearness allowance . 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? அவ்வாறு 
( ii) The dearness allowance shall be 

இல்லையெனில் எவ்வளவு சதவிகிதம் போனஸ் அளிக்கப்பட 
calculated every year on 

வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் . 
the first April on the basis of the 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோவை . 
average of indices of the 
preceding twelve months , that is , 

[ அரசாணை (டி ) எண் 550 , தொழிலாளர் மற்றும் 
from January to December. 

வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 3 அக்டோபர் 2016 , புரட்டாசி 

17 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு 2047 ) 
( iii) The first calculation of the 

No .II ( 2) LE / 772 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
dearness allowance shall , thus, 
be effective from the date of 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
publication of this notification in 

போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் , கோவை , 
the Tamil Nadu Government 

திருப்பூர் , நீலகிரி அரசு போக்குவரத்து கழக பொது தொழிலாளர் 

சங்கம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
Gazette , based on the Average 
Chennai City Consumer 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Price Index Number for the மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
previous year , that is , from தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

தீர்ப்பக்காக அனுப்பவது அவசியமென்ற 
January to December. 

அவர்கள் கருதுவதாலும் ; 
(2 ) Where the nature of work is the same, 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

no distinction in the payment of சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
Wages shall be made between men நிபந்தனையிலம் வமங்கியள்ள அதிகாரங்களைக் 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
and women employees . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
( 3) To arrive at the daily wages , the 
monthly wages shall be divided by 26 . 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(4 ) Wherever the existing wages are 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
higher than the minimum wages fixed 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
herein , the same shall be continued 

அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 
to be paid . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication . 

இணைப்பு 
வர்டன் எஸ்டேட் , ஏற்காடு . 

எழுவினா 
[ அரசாணை (டி ) எண் 549 , தொழிலாளர் மற்றும் 

திரு . A .L . லவக்குமார் (பணி எண் . 016960 ) என்ற தொழில் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 3 அக்டோபர் 2016 , புரட்டாசி 17 , வினைஞரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை மூன்று மாதங்கள் 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு 2047 .) 

பின் தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
No.II(2 )/LE / 771/2016 . - வர்டன் எஸ்டேட் , ஏற்காடு என்ற 

04 - 11 - 2014 - ம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
நிர்வாகத்திற்கும் நீலமலை தோட்டத் தொழிலாளர்கள் சங்கம் , 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஏற்காடு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி )எண் 551 , தொழிலாளர் மற்றும் 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 3 அக்டோபர் 2016 , 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

புரட்டாசி 17 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு 2047 .) 
அவர்கள் கருதுவதாலும் ; 

No . II ( 2 ) /LE/773 / 2016 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு போக்குவரத்து கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் அரசு கருதுவதாலும் ; 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


Nov . 23, 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


685 


தனைப் 
ஆன 
தொழிலன்று 


மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் [ அரசாணைடி) எண் 553 , தொழிலாளர் மற்றும் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் வேலைவாய்ப்பு ( 41) த் துறை , 3 அக்டோபர் 2016 , புரட்டாசி 17 , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் No . II( 2)/LE/ 775/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . அரசு கருதுவதாலும் ; 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு அவர்கள் கருதுவதாலும் ; 
கோயம்புத்தூர் தொழிலாளர் 

நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
எழுவினா 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
திரு . P . கார்த்திகேயன் (பணி எண் . C21198 ) என்ற 
ஓட்டுநருக்கு 01- 11 - 2014 முதல் 1 - ம் கட்ட ஆய்வுப் பலன் வழங்க 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 552 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு டி1) த் துறை , 3 அக்டோபர் 2016, புரட்டாசி 17 , 

இணைப்பு 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

எழுவினா 
No . II(2 )/ LE /774 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . M . முகம்மது அலி (பணி எண் C21769 ) என்ற 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

நடத்துனருக்கு 01 - 11 - 2014 முதல் 1 - ம் கட்ட ஆய்வுப் பலன் 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் 

வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணைடி) எண் 554 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 3 அக்டோபர் 2016 , 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

புரட்டாசி 17 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047. ) 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

No . II(2 )/LE /776/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

போக்குவரத்து கழகம் , கோயம்புத்தூர் என்ற நிர்வாகத்திற்கும் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

அரசு கருதுவதாலும் ; 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அவர்கள் கருதுவதாலும் ; 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
இணைப்பு 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
எழுவினா 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
திரு . A . சக்திவேல் (பணி எண் . C21057 ) என்ற ஓட்டுநருக்கு 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
01 - 09 - 2014 முதல் 1 - ம் கட்ட ஆய்வுப் பலன் வழங்க வேண்டும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


யிலும் வி . 100 மற்தகரா, 


686 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
எழுவினா 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
திரு . S . கணேஷன் (பணி எண் C20639 ) என்ற ஓட்டுநருக்கு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
01- 02 - 2014 முதல் 1 - ம் கட்ட ஆய்வுப்பலன் (Review ) மற்றும் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நிலுவைத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 

அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 609 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (41) த் துறை , 20 அக்டோபர் 2016 , ஐப்பசி 4 , 

இணைப்பு 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2047.) 

எழுவினா 
No . II(2 )/LE /777 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் திரு . D . பிரேம்குமார் என்ற ஓட்டுநருக்கு (பணி எண் . 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு சி20021 ) ஊதிய உயர்வினை ஆறு மாதம் பின் தொடச்சியின்றி 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் தள்ளி வைத்து 28 - 10 - 2014 - ம் அன்று நிர்வாகம் பிறப்பித்த 
கோவை , திருப்பூர் , நீலகிரி அரசு போக்குவரத்து கழக பொது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
தொழிலாளர் சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; பிறப்பிக்கவும் . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் CRP இந்தியா பிரைவேட் லிமிடெட் , கும்மிடிப்பூண்டி . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணைடி) எண் 559 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை, 4 அக்டோபர் 2016 , 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

புரட்டாசி 18 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2047. ) 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு No . II ( 2 )/LE / 779/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , கும்மிடிப்பூண்டியில் இயங்கி 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக வரும் CRP இந்தியா பிரைவேட் லிமிடெட் , என்ற நிர்வாகத்திற்கும் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . CRP தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

பொதுக் கோரிக்கைகள் தொடர்பாக தொழிற்தகராறு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் 
அளிக்குமாறு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
திரு . பி . திருப்பதி (பணி எண் சி22644 ) என்ற ஓட்டுநருக்கு 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
நிர்வாகம் காரணங்களுக்காக மேட்டுபாளையம் - 2 , கிளையிலிருந்து 
உதகை - 2 , கிளைக்கு மாற்றம் செய்த நிர்வாகத்தின் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
06 - 11 - 2014 - ம் நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணைடி) எண் 619 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை, 24 அக்டோபர் 2016 , ஐப்பசி 8 , 

இணைப்புகள் 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 

எழுவினாக்கள் 
No . II( 2)/ LE /778/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு கோரிக்கை எண் . 1 ( அ ) 
போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் 
கோவை , திருப்பூர் , நீலகிரி அரசு போக்குவரத்து கழக பொது தற்போது உள்ள அடிப்படை சம்பளத்தில் ரூ . 5 ,000 / - உயர்த்தி 
தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே வழங்கிட வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா ? 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் கோரிக்கை எண் . 1 ( ஆ ) 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தற்போது உள்ள பஞ்சப்படியை மாற்றி அமைத்து 1960 - ம் 

ஆண்டு புள்ளியின் அடிப்படையில் புள்ளி ஒன்றுக்கு ரூ . 1 .50 / 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

வீதம் கணக்கிட்டு வழங்கிட வேண்டுமென தொழிற்சங்கம் 
சட்டம் XIV/1947) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு கோருவது நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 


Nov . 23, 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


687 


கோரிக்கை எண் . 1(இ ) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
அனைத்து தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் வெயிட்டேஜ் ஆண்டு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஒன்றுக்கு ரூ . 200 / - வீதம் கணக்கிட்டு அடிப்படை சம்பளத்தில் 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
சேர்த்து உயர்த்தி வழங்கிட வேண்டுமென மனுதாரர் சங்கம் 
கோருவது நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 

இணைப்பு 
கோரிக்கை எண் . 1(ஈ ) 

எழுவினா 
தொழிலாளர்களுக்கு HRA ( House Rent Allowance ) மாதம் 
ரூ . 2 ,000/ - வழங்கிட வேண்டுமென மனுதாரர் சங்கம் கோருவது கோரிக்கை எண் . 1 
நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 

தொழிலாளர்கள் திரு . கார்த்திகேயன் ( தொ . எண் . 21919 ) 
கோரிக்கை எண் . 1(எ ) 

மற்றும் திரு . கோபி ( தொ . எண் . 21923 ) ஆகியோருக்கு 

வழங்கப்பட்ட இடமாற்ற உத்தரவுகளின் கீழ் அவர்களை சென்னை 
தொழிலாளர்களுக்கு ( Washing Allowance ) சலவைப்படியாக கன்னிகைபேர் கிராமத்திலிருந்து ஆந்திர மாநிலம் ஐதராபாத்தில் 
மாதம் ரூ . 500 / - வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் உள்ள பட்டன் சேறு தொழிற்சாலைக்கு இடமாற்றம் செய்திருக்கும் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவு இடமாற்ற உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டுமென 
பிறப்பிக்க . 

தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா ? ஆமெனில் உரிய 
கோரிக்கை எண் . 1(ஏ ) 

உத்தரவு பிறப்பிக்க . 
தொழிலாளர்களுக்கு N . S . A . ( Night Shift Allowance ) மாதம் 

அரசு தோட்டக்கலை பழப்பண்ணை , ஏற்காடு . 
ரூ . 40/ - வழங்கிட வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது 
நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 

[ அரசாணைடி) எண் 620 , தொழிலாளர் மற்றும் 
கோரிக்கை எண் . 1( ஐ ) 

வேலைவாய்ப்பு ( 41) த் துறை , 24 அக்டோபர் 2016 , ஐப்பசி 8 , 

துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு 2047. ) 
H . A (Heat Allowance ) மாதம் ரூ . 25 / - வழங்கிட 
வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது நியாயமானது தானா ? 

No . II(2 )/LE /781 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆமெனில் உரிய உத்தரவிற்காக . 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக அரசு தோட்டக்கலை 

பழப்பண்ணை ஏற்காடு என்ற நிர்வாகத்திற்கும் நீலமலை 
கோரிக்கை எண் . 3(i ) & ( ii ) 

தோட்டத் தொழிலாளர் சங்கம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தொழிலாளர்களுக்கு 3 செட் சீருடை மற்றும் ஆறு 
மாதத்திற்கு ஒருமுறை 2 டவல் வழங்க வேண்டும் என்று 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
ஆம் எனில் உரிய உத்தரவிற்காக . 

அவர்கள் கருதுவதாலும் ; 
பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் , 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
திருவள்ளூர் மாவட்டம் . 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
அரசாணை (டி ) எண் 564 , தொழிலாளர் மற்றும் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 4 அக்டோபர் 2016 , 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
புரட்டாசி 18 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No . II( 2)/LE /780/ 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
இயங்கி வரும் பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ற நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . கார்த்திகேயன் மற்றும் 
திரு . கோபி ஆகிய தொழிலாளர்களின் பணியிட மாற்ற 

இணைப்பு 
உத்தரவை ரத்து செய்யக் கோரி தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக ஏற்காடு அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் பணிபுரிந்த 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் திருமதி ர . தனலட்சுமி , கோ . ரஞ்சினி , மா . ஜெயராணி மற்றும் 
கருதுவதாலும் ; 

ரா . புனிதா ஆகிய தொழிலாளர்களுக்கு 07 - 09 - 2015 - ம் 

தேதிக்கு வேலை வழங்காமைக்கு சம்பளம் , பணி தொடர்ச்சியுடன் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
சட்டம் XIV / 1947 ) 10(1)( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

பெ . அமுதா , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

அரசுச் செயலாளர் . 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


